GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[Regd . No. TN /CCN / 467 /2009 - 11. 
FR . Dis . No . 197 / 2009 . 
[Price: Rs. 1. 60 Paise . 


TAMI 


NT O 


RNMEN 


REL 


FL 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


i ASLAN 


RUTH 
A 


ALONE TE 


TIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No . 20 ] 


CHENNAI, WEDNESDAY , JUNE 1, 2011 
Vaikasi 18 , Thiruvalluvar Aandu - 2042 


Part VI — Section 3 (b ) 
Notifications issued by Quasi-Government bodies and Public Sector Undertakings . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


தமிழ்நாடு மின் தொடரமைப்புக் கழகம் 
பொது நிர்மாண வட்டம் , மதுரை - அறிவிக்கை 


30 - 31 


DTP - VI- 3 (b ) ( 20 ) 


[ 29 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI _ Sec . 3(b ) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


தமிழ்நாடு மின்தொடரமைப்புக் கழகம் 
பொது நிர்மாண வட்டம் , மதுரை . 

அறிவிக்கை 
(Lr. No . SE /GCC /MDU /AEE /MONI/F .PN /D . No. 325 / 11.) 


No . VI- 3( b )/14 / 2011 . 

இவ்வறிக்கை 1948 ஆம் ஆண்டிற்குரிய மின்சாரம் ( வழங்கும் ) சட்டப் பிரிவு 28 (3) மற்றும் (2) இன் கீழ் மக்களின் பார்வைக்காக 
வெளியிடப்படுகிறது : 


தமிழ்நாடு மாநிலம் , மதுரை , திண்டுக்கல் , இராமநாதபுரம் , சிவகங்கை , நாகர்கோவில் , திருநெல்வேலி , தூத்துக்குடி மாவட்டங்களின் 
கூடுதல் மின்சுமையை நிறைவு செய்வதற்காக கீழ்க்கண்ட இடங்களில் புதிதாக துணை மின் நிலையம் அமைக்கவும் , அவற்றோடு 
சேர்ந்த மின்பாதைகளையும் 2010 - 2011 ஆம் ஆண்டு மற்றும் வரும் ஆண்டுகளில் நிறுவுவதற்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்திடம் 
அனுமதி பெற்றும் உள்ளது . -- 


வ . எண் . 


மி . பா . 


தொடர் மின் நிலையம் மற்றும் 

மின்பாதையின் பெயர் . 


மின்பாதை 
நீளம் கி . மீ . 


அழுத்தம் 


மொத்த 
மதிப்பீடு 
இலட்சத்தில் . 


0 .30 


110 கி . வோ . 


603 .80 


1 ஏற்கெனவே உள்ள பசுமலை - அழகர் கோயில் 
110 கி . வோ . இரட்டைச் சுற்று மின்பாதையிலிருந்து 
புதிதாக அமைக்கவிருக்கும் அவனியாபுரம் துணை 
மின் நிலையத்திற்கு உள்வெளி மின்பாதை அமைத்தல் 


16 . 49 


110 கி . வோ . 


1010 .19 


2 ஏற்கெனவே உள்ள 110 கி . வோ . கயத்தார் - பாபநாசம் 

இரட்டைச் சுற்று மின்பாதையிலிருந்து புதிதாக அமைக்க 
விருக்கும் அம்பாசமுத்திரம் துணை மின் நிலையத்திற்கு 
உள்வெளி மின்பாதை அமைத்தல் 


5 . 00 


110 கி . வோ . 


1225 . 6 


3 ஏற்கெனவே உள்ள 110 கி . வோ . பெரியார் - கயத்தார் 

மின்பாதையிலிருந்து புதிதாக அமைக்க உள்ள 
குள்ளப்பகவுண்டன்பட்டி துணை மின் நிலையத்திற்கு 
உள்வெளி மின்பாதை அமைத்தல் 


4 . 06 


110 கி . வோ . 


53 . 08 


7 .5 


110 கி . வோ 


. 


453 .80 


4 ஏற்கெனவே உள்ள 11 கி . வோ . உயரழுத்த மின் 

விநியோகத்தை மாற்றி 110 கி . வோ . அழகர்கோயில் - 
காரைக்குடி மின்பாதையிலிருக்கும் மின்கோபுர 
எண் 155 முதல் 172 வரை பாந்தர் மின் கடத்தியாக 
மாற்றி பிஆர்பி எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்திற்கு 
மின்பாதை அமைத்தல் 
மாணிக்கம்பட்டி 110/11 கி . வோ . துணை மின் 
நிலையத்திலிருந்து புதிதாக 110 கி . வோ . இரட்டைச்சுற்று 
மின்கோபுரம் அமைத்து 110 கி . வோ . ஒற்றைச் சுற்று 
மின்பாதை மூலம் அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு 

சர்க்கரை ஆலையத்திற்கு மின்பாதை அமைத்தல் . 
6 காணார்பட்டி 400 கி . வோ . துணை மின் நிலையத்திலிருந்து 

புதிதாக அமைக்க உள்ள கயத்தார் 400 கி . வோ . துணை 
மின் நிலையத்திற்கு இரட்டைச்சுற்று மின்கோபுரம் அமைத்து 
டுவின் மூஸ் மின் கடத்தியினை கொண்டு இரட்டைச்சுற்று 
மின்பாதை அமைத்தல் . 


12 .00 


400 கி . வோ . 


1515 .00 


June 1 , 2011 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


31 


வ . எண் . 


மி . பா 


தொடர் மின் நிலையம் மற்றும் 

மின்பாதையின் பெயர் . 


மின்பாதை 
நீளம் கி . மீ . 


அழுத்தம் 


மொத்த 
மதிப்பீடு 
இலட்சத்தில் 

( 5 ) 


( 3 ) 


(4 ) 


200 .00 


400 கி . வோ . 


54596 .60 


7 காரைக்குடி 400 கி . வோ . துணை மின் நிலையத்திலிருந்து 

புதிதாக அமைக்கவுள்ள கயத்தார் 400 கி . வோ . துணை 
மின் நிலையத்திற்கு இரட்டைச் சுற்று மின் கோபுரம் 
அமைத்து க்வாட் மூஸ் மின் கடத்தியைக் கொண்டு 
இரட்டைச்சுற்று மின்பாதை அமைத்தல் . 
ஏற்கெனவே உள்ள 230 கி . வோ . கயத்தார் அனுப்பங்குளம் 
ஒற்றைச் சுற்று மின்பாதையிலிருந்து புதிதாக அமைக்கவுள்ள 
கயத்தார் 400 கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு உள் 
வெளி மின்பாதை அமைத்தல் . 


3 . 00 


230 கி . வோ . 


162 . 42 


3 . 00 


230 கி . வோ . 


162 . 42 


ஏற்கனவே உள்ள 230 கி . வோ . பசுமலை - கயத்தார் 
ஒற்றைச்சுற்று மின்பாதையில் புதிதாக அமைக்கவுள்ள 
கயத்தார் 400 கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு 
உள் வெளி மின்பாதை அமைத்தல் . 


15 . 00 


230 கி . வோ . 


812 . 10 


10 புதிதாக அமைக்கவுள்ள கயத்தார் 400 கி . வோ துணை 

மின் நிலையத்திலிருந்து ஏற்கெனவே அனுமதியாகி உள்ள 
வன்னிக்கோனேந்தல் 230 கி . வோ . துணை மின் 
நிலையத்திற்கு 230 கி . வோ இரட்டைச்சுற்று மின் 
கோபுரத்தில் இரட்டைச்சுற்று மின்பாதை அமைத்தல் . 


1 .00 


110 கி . வோ . 


36 . 89 


11 புதிதாக அமைக்கவுள்ள கயத்தார் 400 கி . வோ . துணை 

மின் நிலையத்திலிருந்து அய்யனார் ஊற்று துணை மின் 
நிலையம் வரை 110 கி . வோ . இரட்டைச்சுற்று மின்கோபுரத்தில் 
இரட்டைச் சுற்று மின்பாதை அமைத்தல் . 


மேற்கூறப்பட்ட திட்டங்களில் உயர் அழுத்த மின்பாதை செல்லும் வழியில் ஏதேனும் முறையீடுகள் இருந்தால் விருப்பம் உள்ளவர்கள் 
இவ்வறிக்கை வெளியிட்ட நாளிலிருந்து இரண்டு மாதத்திற்குள் கீழே கையொப்பமிட்ட அதிகாரியிடம் 2003ஆம் ஆண்டின் மின்சாரம் 
சட்டப் பிரிவின்படி தெரிவிக்கப்படுகிறது . 


மதுரை , 
2011 மார்ச் 19 . 


ER . N . VENKATARAMAN , 
மேற்பார்வைப் பொறியாளர் , 
பொது நிர்மாண வட்டம் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


